Kerala Gazette No. 38 dated 30th September, 2014 . 
PART I 


Section iii 


SOVERNN 


கே 


*வேல 


வேலை 


NMENT OF 


KERALA 


கேரள அரசு 


சட்ட ( சட்டமியற்றல் - எஃப் ) துறை 

திருத்த அறிக்கை 


எண் 22813 / ச . இ . எஃப் . 1 / 2011 / சட்ட 


ம் . 


திருவனந்தபுரம் , 2013 ஆகஸ்ட் 


16 . 


2013 பிப்ரவரி 28- ம் தேதி எண் . 571 - ஆக கேரள சிறப்பு அரசிதழில் 
விளம்பரம் செய்யப்பட்ட 2013 - ன் கேரள டோல் (திருத்த ) சட்டம் 
( 2013 - ன் 11)- ல் பிரிவு (1)- ன் துணைப்பிரிவு ( 2)- ல் " அமலுக்கு வரும் என்பதை 
" அமலில் வரும் என வாசிக்க வேண்டும் . மற்றும் " 2011 நவம்பர் 28- ம் நாள் 
என்பதை " 2011 நவம்பர் 28 - வது நாள் என வாசிக்கவேண்டும் . 


ஆளுநரின் ஆணைப்படி , 


சி . ரமணி , 
சட்டத்துறை சிறப்புச்செயலர் . 


விளக்கக் குறிப்பீடு 


( இது அறிக்கையின் பாகமல்ல . ஆனால் அதன் பொதுக்கருத்தை 
வெளிப்படுத்தும் நோக்கம் கொண்டுள்ளதாகும் .) 

2013 பிப்ரவரி 28- ம் தேதி எண் . 571- ல் கேரள சிறப்பு அரசிதழில் விளம்பரம் 
செய்யப்பட்ட 2013 - ன் கேரள டோல் (திருத்த ) சட்டம் ( 2013 - ன் 11 ) - ல் 
பிரிவு (1)- ன் துணைப்பிரிவு 2- ல் அமலில் வரும் என்பதற்குப் பதிலாக 
" அமலுக்கு வரும் என அச்சடிக்கப்பட்டுள்ளது . மற்றும் " 2011 நவம்பர் 
28-வது நாள் என்பதற்குப் பதிலாக " 2011 நவம்பர் 28 - ம் நாள் என அச்சடிக்கப் 
பட்டுள்ளது . மேற்குறிப்பிடப்பட்டுள்ள தவறுகள் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது . 

மேற்குறிப்பிட்ட குறிக்கோளை நிறைவேற்றுவதற்கான நோக்கத்தை 
கொண்டுள்ளது இந்த அறிக்கை . 


